


ராணி காமிக்ஸ்‌ - 315 ஆகஸ்டு 1-15 
(மாதம்‌ இருமுறை இதழ்‌) 1997 





பன்னிக்க படிக்க i 
[இல்லை விளையாட வந்தீர்களா... 2 
உங்கள்‌ பெற்றோர்‌ உங்களை 


பகததோனை அனுப்பி ' 





நீங்கள்‌ மூவரும்‌ புத்திசாலிகள்‌ || 

என்று நினைத்தேன்‌ ! இப்படி 
ஆட்டம்‌ போடுகிறீர்கள்‌. 

ஐ... இதுதான்‌ கடைசி 

மன்னிப்பு...! 
















ன... 
தீ 











எங்களை ன 
| மன்னித்துவிடுங்கள்‌ 
௨ மேடம்‌! , 


வென்டி, மேரி, கர்‌ மூவரும்‌: உரர்த்தோழ்‌ கள்‌. கெட்டிக்காரிகள்‌. 
3 ஆனால்‌ ட சொல்க | 


/ அந்த இழக்குப்‌ பக்க 
* ர கட்டிடத்தில்‌ என்ன , 


த்‌ வேலை நடக்கறது! 





10 
' சக மாணவிகள்‌ பலகதை சொன்னார்கள்‌. 
ஈ அங்கே கண்காட்சி \/ எ ந. 
வைக்கப்‌ போகிறார்கள்‌ என்று, லா நூலகம்‌ 
கேள்விப்பட்டேன்‌! 


என்றார்கள்‌ ! : 


5 ட்‌ 
நூலகத்துக்‌ 
்‌. யார்‌ செல்லப்‌. 
_ போகிறார்கள்‌ ? சீ 







அன்பான மாணவிகளே ! ' 
நமது பள்ளியின்‌ கிழக்குப்‌ பக்க 
கட்டி டத்தில்‌ அருங்காட்சியகம்‌ 
' வைக்கப்‌ போகிறோம்‌. அதில்‌ ' 
அதிசயத்தக்க வரலாற்று சம்பந்‌ 7” 
தப்பட்ட மெழுகு பொம்மைகள்‌/ . 
வைக்கப்படும்‌! 


ல ரப 14 



















பள்ளியின்‌ பழைய: % 
2/( தலைமை:ஆசிரியைகளில்‌ 






il 








அதே பட்டடை அருங்காட்சியகத்தில்‌ வேலை மும்முரமாக நடந்து ்‌ 
விக்கட்‌ I 





வாழ்ந்தவர்களின்‌ 


சிலைகள்‌ இருக்கிறதே! நீ ப்தி த்‌ ட்‌ 5 புரிநதுகொள்வதற்டு 


வசதியாச 


அட! என்ன அழகா ன 
| மெழுகுச்‌ சிலைகள்‌. மிகவும்‌ 
தத்ரூபமாக இருக்கிறதே 


ல்‌ “ம 09 

த்‌ & 

ச்‌ ம்‌ ப்‌ UL \ 
il | க [தி 


| மாணவிகள்‌ மெழுகுச்‌ சிலையைப்‌ பார்த்து 
அதிசயத்துப்‌ போனார்கள்‌. 





ஒவ்வொரு வார இறுதியிலும்‌" 


பொதுமக்களின்‌ பார்வைக்கு 


6 “கத்த கம்‌ கத்‌ 






ட ஆ 5 \} 
| «FF. 








ரும்‌ வெளியே போங்கள்‌ ! ' 
அதிகபிரசங்ககள்‌. உங்கள்‌ மீது 
ட்‌ . தவ்பா ஒரு கண்‌ 


- ழ்‌ ட ௫ \ 
“ | - அ ்‌ ள்‌ 
பல மேரி, ,சாலி மூவரையும்‌ ஆவை கண்டித்தாள்‌. ' | 






i 


ட்ட படட 

டா 1 Ih 
! 
ன | 
Ry | 
௮. (இ | 
| 
ல்‌ Ty 
IHG 


77. 
௫ . கண்டிருக்கிறேன்‌! “ 

ஆகா நிலா வெளிச்சத்தில்‌ 
/ அருங்காட்சியகம்‌ - 


ரம்மியமாக இருக்கிறது! சீ 





வென்டி எழுந்து சன்னல்‌ அருகே சென்றாள்‌. 
்‌ யாரோ நடப்பது 
போல இருக்கிறது. % 
நடப்பது மெழுகு 
பொம்மையா ? 
நிச்சயமாக இது 


கனவு அல்ல! ௮ 


வென்டி உடனே தன்‌ I<. SN \ 
[தொழிகளை எழுப்பினாள்‌. பார்த்தார்கள்‌... ஷை AN 
"வென்டி! நீ இன்னும்‌; | உள்ளே வம்‌ இட! 
தூங்கவில்லையா ?. / தெரிகிறது. யாரோ | -:-: 
ந பன - நடப்பது போல 
, இருக்கிறது! 


“ உஷ்‌... சத்தம்‌ 
போடாமல்‌ இங்கே | 7 
வாருங்கள்‌ ! அருங்‌: 
| காட்சியகத்தை தீ 





அருங்காட்சியகத்துக்கு ண்‌ எவரோ டார்ச்லைட்‌. அடித்து. 
கு எதையோ தேடிக்கொண்டிருந்தார்‌ கள்‌. 


| டா ய்ய ட 
ர்‌”... த 


பய்‌ 


சொல்வது சரிதான்‌!" 
ர்‌ விளக்கு ஒளி தெரிஒறது!. 


ல்லை பலத்‌. ்‌ 
போய்‌ பார்ப்போம்‌! | 

ப்‌ ணக்றை வாசல்‌ வழியாக. | 
ல முடியாது. அதனா ல்‌ 
றுக்‌ அறை லகி ்‌ 





வென்டி. மற்ற தோழிகளை அழைத்தாள்‌. 


வாசலுக்கு 
வ யாரோ | ' 


இந்தப்‌ பெண்‌ பொம்மை. | 
0 எப்படி மின்சார 
' அறைக்கு வந்தது! 





17 








2 மின்சார அறைக்‌ கதவுக்கு ஷ்‌ 
* அருகில்‌ ஒரு பெண்‌ நின்றுகொண்டி 

ர ருப்பது போல தெரிந்தது. உள்ளே போய்‌ 7 

ட பார்த்தால்‌ அது மெழுகு பொம்மை! ஜி 


டார்ச்சைக்‌ கொடு. 


பார்ப்போம்‌! 
24 i 7 


பார்க்கலாம்‌! / 
வாருங்கள்‌ 


1௧ 

அதற்குள்‌ இவர்களுடைய கூச்சலைக்‌ கேட்டு ஆசிரியை ஓடிவந்தாள்‌. 1] 

| ்‌ ஏய்‌... என்ன சத்தம்‌... 
உங்களுக்கு இங்கே 

... என்ன வேலை? 









PELL Ld 


| KE | (IRA 
அந்தா அ 


ப நான்‌ பார்த்தேன்‌. 

ஆ (6 2 ௩, \ நடக்கும்‌ சத்தமும்‌ 
A \ 

pi ட: ட 


/ 
NINN “|. வு கேட்டேன்‌! 








தல்‌ 
Ne 


முட்டாள்தனமாக 
உளராதே ! பொம்மை 


இதே பொம்மைதான்‌. 
வாசலுக்கு அருகில்‌ 
நின்றது!  - 







27 100 







1 எதையாவது நினைத்து 
கற்பனையாகச்‌ சொல்வதே உனக்கு 


சொல்வதை யாரும்‌ 
ட நம்பமாட்டீர்கள்‌? 


இன்னும்‌ போனால்‌. 
்‌ இந்த படத்தில்‌ உள்ள பெண்கூட.: 
எழுந்து நடந்தால்‌ என்று கதை 
.விடுவாள்‌ ! அனைவரும்‌ 
படுக்கைக்கு செல்லுங்கள்‌ ! 








7 நாளைக்‌ காலை முதல்‌: ன 
வேலையாக உங்கள்‌ மூவரையும்‌ 
தலைமை ஆசிரியரிடம்‌. 

.. சொல்ல வேண்டும்‌! ட 


+l இ 










மறுநாள்‌.காலை- மூவரும்‌ தலை _[ . போங்கள்‌! இங்கே : 
மை ஆசிரியை முன்‌ நிறுத்தப்பட்‌: | |. நிற்காதீர்கள்‌ ! இனி : உங்களை] 
டார்கள்‌. அருங்காட்சியகத்தில்‌ 
ன்‌ ்‌ பார்த்தால்‌ விளைவு 
மத்தது உங்களுக்‌ ்‌ i. A 
விளையாட அல்ல! டு பக்கதுல இருக்கும்‌! 
படிப்பதற்கு. அனாவசியமாக 

புரளியை கிளப்பி ' 
மற்றவர்களை பயப்பட” 





பல்க்‌ 


விளக்கு எரிகிறது. 
- நடமாட்டம்‌. 

தெறிகிறது என்று . 
ஏங்களை | 


உங்களுக்கு' 
உண்மை எீன்ன்‌ என்று 


ஙி மிரிய்வைக்கிறேன்‌:ம.. AA 





மெழுகு பொம்மை நட்ந்தூ 
போனபோது அதன்‌ காலடி 
ஓசை கேட்டதாக கூறினாயே ?' 


ப ட ஆமாம்‌! ரப்பர்‌ ்‌ a 
செருப்பு போட்டிருந்தால்‌ 2 
எப்படி ஓசை வரும்‌, அதே. 7/இர௫ 












்‌ அந்த வார ஞாயிற்‌ றுக்ழமை பொதுமக்களின்‌ பார்வைக்காக. 
[அருங்காட்சியகம்‌ திறந்து வைக்கப்பட்டு இருந்தது. வென்டியும்‌ வந்தாள்‌ 


23 
பொதுமக்கள்‌ மெழுகு பொம்மையை மிகவும்‌ ரசித்துப்‌.பார்த்தார்கள்‌. | . 





காலணியைத்தான்‌ பார்க்க 
வேண்டும்‌! '; 


கடை 


நடக்கும்பொழுது 
_ பிறகு எப்படி 


அருங்காட்சியகத்தில்‌. 
ஏதோ மர்ம்ம்‌ நீடிப்பதாக , 
தெரிகிறது: — 


சாப்பிடுவோம்‌. பிறகு 723 
யோசிக்கலாம்‌! த்‌ அ 


வ ௮ 


ஏம்ப்பா ! நான்‌ அந்த மெழுகு 
பொம்மை நடந்ததை என்‌ . 
கண்ணால்‌ பார்த்தேன்‌. அது . 
உண்மை. ஆனால்‌ அது தோல்‌ 
'ஷுூ' போட்டிருக்கிறது: 
நடக்கும்போது சத்தம்‌ ' 


“ஒருவேளை தரை! 
வழுக்கிக்கொண்டு 
வந்திருக்கலாம்‌... 





்‌ அத 
_ அப்பொழுது ஒருவன்‌ அவர்களிடம்‌ வந்தான்‌. 
வந்த்‌? - பாப்பா! நான்‌ ஒரு எழுத்தாளன்‌: 
-2/ நீங்கள்‌ பேசியதை கேட்டேன்‌. உங்கள்‌' 
பள்ளியில்‌ வைத்திருக்கும்‌ 
. அருங்காட்சியகத்தைப்‌ பற்றி" 





' தயவுசெய்து.நீங்கள்‌ ' 
சாப்பிட்டதுக்கு நானே 





ஏய்‌... அவர்‌ ஏன்‌ நாம்‌ | 
சாப்பிட்டதுக்கு பணம்‌ கொடுக்க: 


பற்றி எழுத திண்‌ 
திருப்பார்‌; . 


0. அருங்காட்சியம்‌. ப 


நாளை: 
பூ திறக்கப்படும்‌! இருக்கிறேன்‌. க விரைவில்‌ ' 

அதன்‌ மர்மத்தை கண்டு 

ள்‌ பிடிக்காமல்‌ விட . 





ரி 

ஏய்‌... வென்டி ! இந்த 

நோட்டு புத்தகத்தை 
்‌. ரிக்கார்டு ரூமில்‌. 

'கொண்டு வை! : 




















33] ரிக்கார்டு பத்‌ ்‌ .] அப்பொழுது அருங்காட்சி ட. 
ருங்காட்‌ யக்த்‌ 
ர்‌: அருங்கா. அ 

த்‌ ர அறை. 


hit MT | வித்தல்‌ 


்‌ [துக்குள்ளே யாரோ நடந்து 
[வரும்‌ காலடி ஓசை கேட்டது. . 





அதுவும்‌ நல்லதுதான்‌ !” 
நான்‌ உள்ளே செல்வதற்கு: 
இது நல்ல நேரம்‌! 





ஆ... உள்ளே. 
யாரோ நடப்பது 7 
போலத்‌ தெரிறெது!? 27 





நான்‌ இப்போது உள்ளே ” 
சென்றால்‌ நடமாடுவது யார்‌ 


்‌.. என்று தெரிந்து 


பதுங்கிச்‌ செல்கிறாள்‌... * 
ட நமக்குத்‌ தெரியாமல்‌ 
தனியாகச்‌ ச 
செல்கிறாளே ? 


ணவ 














ஏய்‌...! வென்டி நம்மை: ட்‌ 
விட்டுவிட்டு அருங்காட்சியகத்‌ 

.. , துக்குள்‌ போகிறாள்‌ ! = 
வாருங்கள்‌ ! 






















1 ட 2 ஆ அங்கே பார்‌! அவள்‌ 
/ Ji ji i 7) உள்ளே நுழையட்டும்‌. கதவை: 3 
த ப. மூடிவிடலாம்‌! 
ணக. டச்‌ 7 





x7 அதுவும்‌ நல்ல." ப 
22) யோசனைதான்‌ ! / 





_பொம்மைதான்‌ ! 


ull 





i 


\\ 


| 





க ட ௩ “ 

இவள்‌ நடப்பதை, 
ஓடுவதை நான்‌ பார்த்தேன்‌. 
சொன்னால்‌ யாரும்‌ 


நம்‌ ட மறுக்கிறார்‌ கள்‌! 


வைத்து அடைத்து 
விட்டோம்‌! 


அங்கே என்ன கலாட்டா? 
நாண்‌ க்க சத்தம்‌ 


இருக்கேன்‌! ! 


af ர] ம்‌ ர 





கதவு திறக்கப்பட்டு வென்டி மாட்டிக்கொண்டாள்‌. , 
வென்டி ! உன்னை । ( 
பலமுறை எச்சரித்தும்‌ | \| 
| நீ இங்கேயே. 
சுறறுகிறாய்‌ ? 


னி 
ம்‌ 


தி 


நடப்பதாசீச்‌ சொல்கிறாயே, ' 
அந்த மெழுகு. 
. பொம்மையை காட்டு! 
AN 





இந்த பொம்மையைத்‌. . ௮௮ 


தர்னே சொல்கிறாய்‌? இதன்‌: 
-காலில்‌ சக்கரமா கட்டிவிடப்‌ 
பட்டிருக்கிறது. | 


்‌ இல்லை மேடம்‌! 
யாரோ இந்த பொம்மைகள்‌ 
'போல உடை அணிந்து பொம்‌ 


. மையோடு பொம்மையாக। 


இருக்கிறார்கள்‌ ! ப 





டி இன்று மாலை நான்‌ ஒரு 
சோதனை செய்யப்‌ போகிறேன்‌ !' 
இருவரும்‌ மைதானத்துக்கு 
வந்துவிடுங்கள்‌ ! 


/ வென்டி எங்களை எதற்காக: ்‌ 
! 
“வரச்சொன்னாய்‌ ? என்ன 
சோதிக்கப்‌ போகிறாய்‌ ? 


வ A க நுழைய மெயின்‌ வாசலைத்‌ 

NS XS ) தவிர இன்னொரு இரகசிய: 

பாதையும்‌ இருக்கிறது! அதை 
தான்‌ கண்ர்‌ 





வாருங்கள்‌, இல்லை சாலி! நான்‌ 
காட்டுகிற பாதையைப்‌ 
1 பார்த்து நீயே ஆச்சரியப்‌ 
படப்‌ போகிறாய்‌! 





இதோ இந்த பழைய , 
அறைதான்‌, அது 





இது பழைய சாமான்கள்‌ _ 
போட்டு வைக்கும்‌ தோட்டக்காரனின்‌ 
அறை ஆயிற்றே... நம்மை பார்த்தால்‌ 
்‌ மேடத்திடம்‌ புகார்‌ செய்திடுவான்‌ ! 





்‌ 36 


வன்டியும்‌ அவள்‌ 
தோழிகளும்‌ இங்கே 
£ ௨ என்ன செய்துகொண 
க டிருக்கிறொ ர்கள்‌? 








... [வென்டி அந்த பழைய அறைக்குள்‌ சென்று ஏதாவது வழி தென்படு 
[கிறதா:என்று பார்த்தாள்‌. £” ப்‌ 


பத்‌ 


'அந்த பாதையில்‌ காலடி எடுத்து! 
வைத்த வென்டி.சறுக்ககழே 2 
| விழுந்தாள்‌. , அக்ஸா 


காலை வைத்ததால்‌ சறுக்கி 
விழுந்துவிட்டேன்‌ £5 


.| : அந்த அறைக்குள்‌ வந்து. 1: 
'வென்டியைத்‌ தேடினாள்‌. 


ணி 
ANN 
விட 
டப 
பூ 


கடய இ 
ட பட்டப்‌ 
நக்மா 


K 
Hi 
ப 





அப்படி யாரும்‌ இங்கே 
, வரவில்லை! இனி இந்த. | 
இடத்துக்கு வரக்கூடாது. NNN த 
ஷு புரிந்ததா ? ட்ப (| பிய இ ‘ I 


ப  வைணணைதவையயக வட பவ ழ்‌ 














WN 


J ; 17 - 
ச 0 te 48 2 127 

வது: 1 (1 Se ப்‌ ச்‌ ட 

சனா es i 

ணக atte ட்ட 2 டப ப்‌ ல... 





| அதேநேரம்‌- வென்டி. அந்த இரகசிய பாதை வழியாக. | 
சென்றுகொண்ணு | நல்லவேளை, கையில்‌ தீப்பெட்டி” 


்‌ 1 14) ்‌ ச்‌ J 7 ்‌ ச ANT 0 ப 
கட்டப்‌ கத டத 6 ஊட இருந்தது. அநேகமாக இந்த இ 
பத்து ர NIN விட்‌ தருது % 

KX ந தத்‌ 


1 
[ 
/ ச்‌ 


93 / 


ப 1 i 












பதறும்‌ 


. பாதை அருங்காட்கெகத்‌ 
அ ப - . - 
டி துக்குத்தான்‌ செல்லும்‌ என 


வட்ட அறைக்குள்‌ போன : வென்டியை ' 
ரிட்‌ நதோட்டக்காரன்‌ பார்க்காமல்‌ கதவை! 


நண இன்னொரு பாதை 
~ ந உ தொடர்கிறதே! : 





a 40 
[ அந்தப்‌ பாதை நேராக அருங்காட்சியகத்துக்குள்‌ வந்து முடிந்தது 


| "நல்லே இது ரூ VE ப ப) 





ம | 2 


சீ 
Aes (௫ Ne த்‌ 
ATA 


Nes 





மடம்‌ நம்மை அருங்காட்டு 
யகத்துக்குள்‌ ்‌, நுழையக்கூடாது என்று 
கட்டளையிட றார்கள்‌. நாம்‌ . , 
, உண்மையைச்‌ சொன்னாலும்‌. 
கேட்கமாட்டார்கள்‌ ! 


௪” அருங்காட்சியகத்துக்குள்‌ 
'நுழைகிறவர்கள்‌ இரகசிய பாதை 
வழியாகத்தான்‌ நுழைகிறார்கள்‌ ! 
நாம்‌ வெளியே இருந்து அவர்களை 
கண்காணிப்போம்‌! 





அருங்காட்சியகத்துக்குள்‌ 
்‌ திரும்பவும்‌ யாரோ வள்‌ நடமாட்டம்‌ இருக்கிறது! 
அருங்காட்சியகத்துக்குள்‌ , வாருங்கள்‌ அவர்களை 
\ நுழைந்திருக்கிறார்கள்‌ ! . 


அவர்கள்‌ மூவரும்‌ சுறுசுறுப்பானதை ஜோன்‌ பார்த்தாள்‌... 


மூவரும்‌ பேன்ட்‌. 
அணிந்து எங்கே 
செல்கிறார்கள்‌ ?. 


தலையணையை 
வைக்கிறார்களே ? 





அருங்காட்சியகத்துக்கு வெளியே-- 


நில! யாராவது 
வெளியே வந்தால்‌ .- 


/ நான்‌ 
போய்‌ அந்த இரகசய 
பாதையை நோட்டமிடப்‌ 


போகிறேன்‌ ! 





வென்‌ 
ள்‌ தொடர்ந்தான்‌. சன்னல்‌ ஏறி குதித்தார்கள்‌. ஜோன்‌ அவர்களை ட்‌ 


நள்ளிரவில்‌ எங்கே 
போகிறார்கள்‌ ? 


IT 
| ட ன்‌ 7 | ப்‌ 





இருவரும்‌ இருளில்‌ பதுங்கி | | 
'பதுங்கி சென்றார்கள்‌. | 


ரய. இருவர்‌ அங்கே நிற்தோர்கள்‌ 
அவர்களில்‌ ஒருவனை ஓட்டலில்‌ |; 


சந்தத்தோமே, நினைவிருக்கிறதா ? /25 
ப்ரிய 2 : 





கத்தான்‌ 
செல்இறார்கள்‌ 1. 


|| 


அவர்கள்‌ வெளியே ' 
1 வர க்கூடாது! 





த்‌ 


நாம்‌ இப்போது 33 ள்‌ 

அகவ மின்சார. அறை மூலமாக இர 

, அருங்காட்சியகத்துக்குள்‌ 7 
பதவ. நுழைய வேண்டும்‌! ௪ இ 


1 A த 
| 1 
யச iE: 

1g" இரத அ 


ரத்‌! 77 -இவள்‌ நம்மை ௭ 
அ துப்பறிய பின்தொடர்ந்து) ச 


| இருவரும்‌ மீண்டும்‌. சன்னல்‌ வழியாக உள்ளே சென்றார்கள்‌. 





ச கான்‌ அருங்காட்டு 5 
யகத்துக்குள்‌ செல்கிறேன்‌ !: 
ஏதாவது ஆபத்து, என்றால்‌, 

- 1: குரல்‌ கொடுக்கிறேன்‌ ! . 
்‌ உடனே அலார மணியை: 


7 எச்சரிக்கையாகப்‌ ' 


அ சோதிக்கிறாளே,' ன்‌... த 
இ! , ஏன? த 5? 


5) 


்‌ 
ன்‌! 
டா 
+ 


ச்‌ 
19/8 : 
J ௪ -சீ. 
oj ர்‌, 
10 





49. 


மற்றவர்கள்‌ வரும்‌ காலடி. சத்தம்‌ கேட்டதும்‌, மெழுகுப்‌ பெண்‌ 






இவர்கள்‌ இருவரைப்‌ 
ப பார்த்து இவள்‌ ஏன்‌ ' 
1 RNS», JI 
ம ௩ ~ iG பது 


ர அரள று அர்த? 
பஞ்சில்‌? iy rT 


தா்‌ தனக தள்‌ இளி 1 


2 ணு 
ட த்து அது 
ன்‌ ன வ ல்‌ ட ணன்‌ 1 ; 
ச்‌: 


ஷ்‌ 
El 


|| 
ர 


உள்ளி, ப்ரம்‌ 


. அந்தப்‌ பெண்ணை ௩ 
தாக்குறானே ! இடையில்‌. 6 


போய்‌ அவர்களை 


விலக்கவேண்டியதுதான்‌ ! , 


:$ பொடிக்கமுதை... நீ ஓ 





ரி இர 


||| pl 


ப்பன்‌ அலாரம்‌ அலறியது. தலைமை ஆசிரியை முதற்‌ ்‌ டு 
த ம்‌ 


க ல்‌ துக்குள்‌ : 


கொள்ளையர்கள்‌ 


புகுந்‌ ட்டாார்கள்‌? ! 





[1 ல 
ய்ய ] 





53. 
8 பாடப்பட்டிருந்த அறை வாசலை கொள்ளையர்கள்‌: | . 
இவர்களை , 
தப்பிவிடக்கூடாது என்‌ 'றுதான்‌ 

வென்டி கதவை அடைத்‌ . 
இருக்கிறாள்‌ ! நானும்‌ இவர்களை ன்‌ 
ஷ்‌ டர சட்ட | 











பழைய சாமான்‌ 
1 யான்வ்பி்ஹ்ப 7 



















( இந்த இரகசியப்‌-பாதை ; (அ 
ர வழியாக சென்றதை 
11 . நான்‌ பார்த்தேன்‌! , 


: டம்‌ 
வ, ர ஷி 1112. 
x ர்‌ ட தா 7 
2... நாறி தி ஜீ 
A. தத 
9 [ர ்‌ ரு iL » ரி, 
“௨ ர்‌ ஹு, ம 
ij 1] 
த. | 
ஸ்கர்‌ ; | | PETA 
| ்‌ 
௮ ்‌ ர்‌ NNN 
டர ஷி Na A 
௫, இ a, ய்‌ 
்‌ + 


4. 7 
\ த்‌ ~ 
| ௬. 
at ன்‌ 


இருக்கறத 
.... என்று பாருங்கள்‌! 


பட 





_55 


மேடம்‌! இந்த. 
இரகசியப்பாதை வழியாக. ம்‌ 


தப்பிவிடாதபடி அந்த 





| பம்‌ 
டட ல்‌ | 
டட! ்‌ 
பத > 
| ட்‌ தீத்‌ - 
3) ல்‌ 
- இ: “இதி, 
டது ஸப 
- ௪ அட அச அ 
| ) 
பூ rE 


டி 





இதோ ன ட 
ஆ அவள்தான்‌! அந்த 
மெழுகுச்சிலை: " 
_போல நடித்தாள்‌! | 


£ பார்த்தால்‌ ன்‌ 
போல இருக்றெதே? 





தோ பார்‌! அவள்‌ ' 
்‌ மெழுகு பொம்மை. 
ட போல முகமூடி - 
அணிந்திருக்கிறாள்‌ ! /: 







நார்‌ 
இதக்‌ 
சச 


ஏய்‌... விலகிச்‌ செல்லுங்கள்‌. ' 
.. அருகில்‌ வந்தால்‌ 
தொலைத்துவிடுவேன்‌ ! ! 


இனி நீ ஏதாவது அசம்பாவிதம்‌ \ 
ப்ர செய்ய நினைத்தால்‌ மாணவிகள்‌ ]. ' : 


உன்னை. . அடித்தே சீ. 
கொன்றுவிடுவார்கள்‌!- 41 





. வாசலை இரும்பு 
| உருளைகொண்டு அடைத்து: 
வைத்தேன்‌. அதையும்‌ மீறி. இ 
, அவர்கள்‌ தப்பிவிடக்‌. ட: 
ட்‌ கூடாதல்லவா ? . ரா ரட்‌ [1 


இந்த பெண்‌ மற்ற இட. 
மெழுகுச்‌ சிலைகளின்‌ 
உடையை சோதனை 


செய்ததாக சொல்கிறாயே 





a ல] தங்கத்தினால்‌ ஆன : ' 
3 (உடையை தேடுஒறாள்‌ ' | 
: என்று நினைத்தேன்‌. 


அப்படித்தான்‌ 


உண்மையிலேயே. 
உங்கள்‌ மாணவிகள்‌ 
கெட்டிக்‌! - க்க. 
நீங்கள்‌ மூவரும்‌ ஏதோ பித்துபிடித்து 
களர்தறிர்கள்‌. என்று நினைத்தேன்‌. 2 


[ே மெழுகு பொம்மை செய்கிற இடத்தில்‌ 2 உள்ள ஒருவன்‌ 
. தான்‌ திருடிய தங்கத்தை ஏதோ ஒரு பொம்மையில்‌ . 
மறைத்துவிட்டான்‌. அதற்குள்‌ அவனை கைதுசெய்துவிடவே, (டக 
ள்‌ பள்ளிக்கு வந்துவிட்டது! 7 


அந்தப்‌ பெண்‌ எதற்கு , 
பொம்மை போல நடிக்க $% 
வேண்டும்‌! 















உங்கள்‌ செயலால்‌ ஒரு பெரிக 
\ -கொள்ளைக்கூட்டமே- ”. 
j | அரசாங்க விருதுக்கு ஏற்பாடு! 












பள்ளியில்‌ வேலை .பார்த்தவள்தான்‌. 
இவள்‌ கொள்ளையர்களுக்கு 
இரகசியப்‌ . பாதையை . 
















$ 











“கொள்ளையர்கள்‌. “௩ 
இருவரையும்‌ போலீசார்‌ - 
கைது செய்துவிட்டனர்‌. ' 






1) 









ர்‌ 





டப்பு 




















வென்டி. ! அந்த விருது, 
ட்‌ உனக்குத்தான்‌ கிடைக்க 





RANI COMICS Licenced to Post WPP Regd. No. TN/MS (N)/461 
(TAMIL FORTNIGHTLY) Licence No. TN/MS/(N)134. Regd. as Newspaper in India No. 42576/84 ISSN 0971-8567 


ஏற்றம்‌ 


$ ய்‌ ப ஸ்‌ 





முலாம்‌... வாழ்நாள்‌ வரை 





_ லாழ்த்தைர்‌ பாத இது அரி 


வாழ்க்கைப்‌ பாதையில்‌ எடுத்து வைக்கும்‌ ஒவ்வொரு அடியும்‌ ஒரு சோதளையே. 
எந்தப்‌ பாதையில்‌ செல்வது, எதைத்‌ தவிர்ப்பது: நம்மை வேறுபடுத்தும்‌ அடையாளம்‌ 
இதுவன்றோ. ஒருவித சுயநலமின்றி, எதிர்பார்ப்பின்றி, பிறருக்கு உதவுதல்‌; பாதையில்‌ 
செல்கையில்‌ மற்றவர்களின்‌ துயர்‌ நீக்குதல்‌, உண்மையான வாழ்க்கை என்பது இதுதானே. 
என்றும்‌ மறவோம்‌... வாழ்நாள்‌ வரை. வாழ்க்கைப்‌ பாதை இதுவே சரி. 


வருடக்கணக்காக இந்தியாவின்‌ அனைத்திலும்‌ அதிகமாக விற்பனையாகும்‌ பில்கட்‌. 





சிவை மிதந்து, உண்மையான சத்தி நிரந்து 


everest/95/PPL/109 tm 


